GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


[Regd . No. TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No. 197 /2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


UF 


TAMIT 


. 


RNME 


R 


0 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


WITH 


V 


TRU 


MPHS 


ALONET 


PUBLISHED BY AUTHORITY 


No . 14 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 5 , 2017 
Panguni 23 , Thunmugi, Thiruvalluvar Aandu - 2048 


Part VI— Section 3 ( b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings. 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் 
தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய சாற்றறிவிக்கை 

. . . . . 


44 


DTP _ VI- 3 (b ) ( 14 ) — 1 


[ 43 ] 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


UNIVERSITY AUTHORITIES 


தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினர்களாகச் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் 

தேர்ந்தெடுக்கப்பட்டமை பற்றிய சாற்றறிவிக்கை . 

(ந . க . எண் 3898/ 5/ 2016 ) 


No . VI- 3(b )/11/2017 

தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்ட விதி அத்தியாயம் III பிரிவு XVIII வகுப்பு II( 1 ) இன்படி தமிழ்ப் 
பல்கலைக்கழகப் பேரவைக்குத் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து கீழ்க்காணும் இருவர் 
முறையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் . இவர்களது பதவிக்காலம் 01 - 02 - 2017 முதல் மூன்றாண்டுகள் 
அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் இவற்றுள் எது முந்தியதோ அதுவரை பேரவை 
உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் . 


1 . திரு . எம் . ரெங்கசாமி , 

சட்டமன்ற உறுப்பினர் , தஞ்சாவூர் தொகுதி 
மலையார்நத்தம் , 
என். வி .குடிக்காடு ( அ ) , 
பாபநாசம் தாலுகா , தஞ்சாவூர் ( மா ), 
கைப்பேசி : 94437 39581 . 


2 . திரு . M . இராமச்சந்திரன் , 

சட்டமன்ற உறுப்பினர் , ஒரத்தநாடு தொகுதி , 
106 , R . M . S . காலனி , 
நாஞ்சிக்கோட்டை ரோடு , 
தஞ்சாவூர் - 6 . 
கைப்பேசி : 99449 71366 


தஞ்சாவூர் - 10, 
2017 மார்ச் 30 . 


ச . முத்துக்குமார் , 

பதிவாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


